﻿144. (நபியே!) உம்முடைய முகம் (அடிக்கடி) விண்ணை நோக்கித் திரும்புவதை நாம் காண்கிறோம். எனவே, நீர் விரும்புகிற கிப்லாவிற்கு (இதோ) உம்மைத் திருப்புகிறோம். ஆகவே, உமது முகத்தை (கஅபா இருக்கும்) புனிதப் பள்ளிவாசலின் திசையில் திருப்பிக்கொள்ளுங்கள். (முஸ்லிம்களே!) நீங்களும் (இனி) எங்கிருந்தாலும் உங்கள் முகங்களை அதன் திசையிலேயே திருப்புங்கள். இதுவே தம் இறைவனிடமிருந்து (வந்து)ள்ள உண்மை என்பதை, வேதம் வழங்கப்பெற்றோர் நிச்சயம் அறிவார்கள். அவர்கள் செய்பவற்றை அல்லாஹ்  கவனிக்காமல் இல்லை..
-------------------------------------------------
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: கிப்லா மாற்றம் தொடர்பான வசனம்தான் குர்ஆனில், (முந்தைய சட்டத்தைக்) காலாவதியாக்கக்கூடிய முதலாவது வசனமாகும். அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் (மக்காவிலிருந்து) மதீனாவுக்கு நாடு துறந்து சென்றபோது, மதீனாவில் யூதர்கள் அதிகமாக வாழ்வதைக் கண்டார்கள்.
எனவே, பைத்துல் மக்திஸை முன்னோக்குமாறு நபி (ஸல்) அவர்களுக்கு அல்லாஹ்  கட்டளையிட்டான். இதனால் யூதர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். நபி (ஸல்) அவர்கள் பத்துக்கும் மேற்பட்ட மாதங்கள்வரை பைத்துல் மக்திஸை முன்னோக்கி(த் தொழுது)வந்தார்கள்.
எனினும், இப்ராஹீம் (அலை) அவர்களின் "கிப்லா"(வாகிய கஅபா)வையே நபி (ஸல்) அவர்கள் விரும்பினார்கள். எனவே, (இது தொடர்பாக) அல்லாஹ் விடம் பிரார்த்தனை செய்துகொண்டும், (அடிக்கடி) வானத்தை நோக்கிப் பார்வையைச் செலுத்திக்கொண்டும் இருந்தார்கள். அப்போதுதான், இந்த வசனத்தை அல்லாஹ்  அருளினான்.
இதனால் சந்தேகம் கொண்ட யூதர்கள், "ஏற்கெனவே இருந்த அவர்களின் கிப்லாவிலிருந்து அவர்களைத் திருப்பியது எது?" என்று கேட்டனர். அதற்கு, "கிழக்கும் மேற்கும் அல்லாஹ் வுக்கே உரியன. தான் நாடுபவரை அல்லாஹ்  நேர்வழியில் செலுத்துவான் என்று (நபியே) கூறுவீராக!" (2:142) என்ற தொடரை அல்லாஹ்  அருளினான்.
மற்றொரு வசனத்தில், "நீங்கள் எங்கு திரும்பினாலும் அங்கு அல்லாஹ் வின் (திரு)முகம் உள்ளது" (2:115) என்றும், இன்னொரு வசனத்தில், "தம் குதிகால்கள் வழியாகத் திரும்பிச் செல்வோரிலிருந்து, இத்தூதரைப் பின்பற்றுபவர்களை அடையாளம் காண்பதற்காகவே, ஏற்கெனவே நீர் முன்னோக்கிய கிப்லாவை (தொழும் திசையாக) நாம் ஆக்கியிருந்தோம்" (2:143) என்றும் அல்லாஹ்  கூறினான்.
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: பைத்துல் மக்திஸை நோக்கித் தொழுதுவந்த நபி (ஸல்) அவர்கள் தமது தொழுகையை முடித்து சலாம் கொடுத்ததும் தலையை உயர்த்தி வானத்தைப் பார்ப்பார்கள். அப்போதுதான், "நீர் விரும்புகிற கிப்லாவிற்கு (இதோ) உம்மைத் திருப்புகிறோம். ஆகவே, உமது முகத்தைப் புனிதப் பள்ளிவாசலின் திசையில் திருப்பிக்கொள்ளுங்கள்" என்ற இத்தொடரை அல்லாஹ்  அருளினான்.
(முதன்முதலில் தொழுகை கடமையானபோது) ஜிப்ரீல் (அலை) அவர்கள் நபி (ஸல்) அவர்களுக்கு இமாமாக இருந்து தொழுகை நடத்திக் காட்டிய வேளையில் அவர்கள் முன்னோக்கிய திசையை -அதாவது கஅபாவில் மழை நீர் வடியும் துளை அமைந்துள்ள திசையை- நோக்கித் திருப்பிக்கொள்ளுங்கள் என்பது இதன் கருத்தாகும்.
இங்கு "திசை" என்பதைச் சுட்ட "ஷத்ர்" எனும் சொல் மூலத்தில் ஆளப்பெற்றுள்ளது. (இதற்குப் பாதி, பகுதி, அங்கம் ஆகிய பொருள்கள் இருந்தாலும்) இங்கு "திசை" என்பதே பொருளாகும் என அலீ பின் அபீதாலிப் (ரலி) அவர்கள் கூறியுள்ளார்கள்.

கஅபாவே "கிப்லா" ஆகும் 
--------------------------------
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: "மஸ்ஜிதுல் ஹராம்" புனிதப் பள்ளிவாசலில் தொழுவோருக்குக் கஅபா "கிப்லா" ஆகும். புனித ஹரம் எல்லையில் தொழுவோருக்கு மஸ்ஜிதுல் ஹராம் "கிப்லா" ஆகும். பூமியில் மற்ற இடங்களில் இருக்கும் என் சமுதாயத்தாருக்கு ஹரம் எல்லை "கிப்லா" ஆகும்.
இதை இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் அறிவித்தார்கள்.
பராஉ பின் ஆஸிப் (ரலி) அவர்கள் கூறியதாவது: நபி (ஸல்) அவர்கள் பதினாறு அல்லது பதினேழு மாதங்கள் பைத்துல் மக்திஸை முன்னோக்கித் தொழுதார்கள். ஆயினும், தமது "கிப்லா" இறையில்லம் கஅபாவாக இருக்க வேண்டுமென அவர்கள் விரும்பினார்கள்.
இந்நிலையில் ஒரு நாள் நபி (ஸல்) அவர்கள் அஸ்ர் தொழுகையை (கஅபாவை முன்னோக்கி)த் தொழுதார்கள். அவர்களுடன் ஒரு கூட்டமும் தொழுதது. நபி (ஸல்) அவர்களுடன் தொழுதவர்களில் ஒருவர் வெளியே சென்றார். ஒரு கூட்டத்தார் தொழுதுகொண்டிருந்த பள்ளிவாசல் ஒன்றை அவர் கடந்துசென்றபோது, அவர்கள் "ருகூஉ"வில் இருந்தனர்.
உடனே அவர், "அல்லாஹ் வை முன்வைத்து நான் உறுதி கூறுகிறேன். அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களுடன் நான் மக்காவை நோக்கித் தொழு(துவிட்டு வந்)தேன்" என்றார். உடனே, அப்படியே (ருகூஉவிலிருந்தவாறு ஒரு வட்டமடித்து) கஅபாவின் பக்கம் அவர்கள் திரும்பினார்கள்.
மற்றோர் அறிவிப்பில் பராஉ பின் ஆஸிப் (ரலி) அவர்கள் கூறியிருப்பதாவது: அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் மதீனாவுக்கு வந்தபோது பைத்துல் மக்திஸை முன்னோக்கிப் பதினாறு அல்லது பதினேழு மாதங்கள் தொழுதார்கள். ஆயினும், அவர்கள் கஅபாவை நோக்கித் தாம் திருப்பப்பட வேண்டும் என்றே விரும்பினார்கள்.
அப்போதுதான், "(நபியே!) உம்முடைய முகம் (அடிக்கடி) விண்ணை நோக்கித் திரும்புவதை நாம் காண்கிறோம்" என்ற இத்தொடர் அருளப்பெற்றது. உடனே கஅபாவை நோக்கித் திரும்பினார்கள்.
அபூசயீத் பின் அல்முஅல்லா (ரலி) அவர்கள் கூறியதாவது: அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களது காலத்தில் நாங்கள் பள்ளிவாசலுக்கு வந்து அங்கு தொழுவோம். அவ்வாறு ஒரு நாள் நாங்கள் வந்தபோது அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் சொற்பொழிவு மேடையில் அமர்ந்திருந்தார்கள். அப்போது நான், "(இன்று) ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது" என்று சொல்லி அங்கேயே அமர்ந்தேன். அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள், இந்த வசனத்தை (144) ஓதி முடித்தார்கள்.
அப்போது நான் என் நண்பரிடம், "வா! அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் (சொற்பொழிவு மேடையிலிருந்து) கீழே இறங்குவதற்கு முன்னர் இரு ரக்அத்கள் (கஅபாவை முன்னோக்கித்) தொழுதுகொள்ளலாம்; அவ்வாறு செய்தால், கஅபாவை முன்னோக்கித் தொழுதவர்களில் நாமே முதன்மையானவர்களாகத் திகழ்வோம்" என்று கூறினேன்.
உடனே நாங்கள் ஒரு மறைவான இடத்திற்குச் சென்று இரண்டு ரக்அத்களைத் தொழுதோம். பின்பு நபி (ஸல்) அவர்கள் (சொற்பொழிவு மேடையிலிருந்து) இறங்கிவந்து அன்றைய லுஹ் ர் தொழுகையை (கஅபாவை நோக்கி) மக்களுக்குத் தொழவைத்தார்கள்.

கஅபாவை நோக்கித் தொழுத முதல் தொழுகை 
-------------------------------------------
இப்னு உமர் (ரலி) அவர்கள் கூறியதாவது: அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கஅபாவை முன்னோக்கித் தொழுத முதலாவது தொழுகை லுஹ் ர் தொழுகையாகும். அதுவே நடுத்தொழுகையும் (அஸ்ஸலாத்துல் உஸ்தா) ஆகும்.
ஆனால், பிரபலமான கருத்தாவது: நபி (ஸல்) அவர்கள் கஅபாவை நோக்கித் தொழுத முதலாவது தொழுகை அஸ்ர் தொழுகையாகும். இதனால்தான் இது குறித்தச் செய்தி குபாவாசிகளுக்குக் கிடைப்பதில் (மறுநாள்) ஃபஜ்ர் நேரம் வரை தாமதம் ஏற்பட்டது.
நுவைலா பின்த் முஸ்லிம் (ரலி) அவர்கள் கூறியதாவது: பனூ ஹாரிஸா பள்ளிவாசலில் நாங்கள் லுஹ் ர் அல்லது அஸ்ர் தொழுதோம். அப்போது, ஈலியா (பைத்துல் மக்திஸ்) பள்ளிவாசலை முன்னோக்கி இரண்டு ரக்அத்கள் தொழுதுவிட்டோம்.
இந்நிலையில் எங்களிடம் ஒருவர் வந்து, "அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் (கஅபாவாகிய) புனித இல்லத்தை முன்னோக்கி(த் தொழுது)விட்டார்கள்" என்று கூறினார்.
உடனே (தொழுதுகொண்டிருந்த) பெண்களெல்லாம் ஆண்களின் இடத்திலும், ஆண்களெல்லாம் பெண்களின் இடத்திலும் மாறி நின்றனர். பின்னர், மீதியிருந்த இரண்டு ரக்அத்களைப் புனித இல்லத்தை (கஅபாவை) முன்னோக்கித் தொழுதோம். "இவர்கள்தான் மறைவானவற்றை நம்பிய மக்களாவர்" என நபி (ஸல்) அவர்கள் (எங்களைப் பற்றிக்) குறிப்பிட்டதாக பனூ ஹாரிஸா குலத்தைச் சேர்ந்த ஒருவர் என்னிடம் கூறினார்.
அடுத்து "(முஸ்லிம்களே!) நீங்களும் (இனி) எங்கிருந்தாலும் உங்கள் முகங்களை அதன் திசையிலேயே திருப்புங்கள்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு ஆகிய எல்லாத் திசைகளிலிருந்தும் (மக்கள்) கஅபாவை முன்னோக்க வேண்டும் என இத்தொடரில் அல்லாஹ்  கட்டளையிடுகின்றான்.
பயணத்தில் நிறைவேற்றப்படும் கூடுதல் (நஃபில்) தொழுகையைத் தவிர வேறெந்தத் தொழுகையும் இந்த விதியிலிருந்து விதிவிலக்கு பெறாது. பயணத்தில் இருப்பவர் மட்டும் கூடுதல் தொழுகையை (தமது வாகனம் செல்கிற) எந்தத் திசையையும் முன்னோக்கித் தொழலாம். ஆனால், அவரது உள்ளம் கஅபாவை நோக்கி இருக்கும்.
அவ்வாறே ஒரு போராளி போர்க்களத்தில் சண்டை நடக்கும் வேளையில் எந்தத் திசையை வேண்டுமானாலும் முன்னோக்கித் தொழலாம்.
அதைப் போன்றே "கிப்லா" எந்தத் திசையில் இருக்கிறது என்பதை அறியாதவரும் தமது ஆய்வின்படி (எது கிப்லா எனத் தெரிகிறதோ அதை முன்னோக்கித்) தொழலாம். உண்மையில் அவர் தவறிழைத்துவிட்டாலும், அதனால் பிரச்சினை இல்லை. ஏனெனில், எந்தவோர் ஆன்மாவுக்கும் அதன் சக்திக்கு அதிகமாக(ப் பொறுப்பைச் சுமத்தி) அல்லாஹ்  சிரமம் தருவதில்லை.

சட்ட விளக்கம் 
--------------------
மேற்கண்ட வசனத்தை ஆதாரமாகக் கொண்டு, தொழுபவர் சிரவணக்கம் (சஜ்தா) செய்யும் இடத்தைப் பார்க்கக் கூடாது; தமக்கு முன்பக்கமே பார்க்க வேண்டும் என மாலிக் மத்ஹபைச் சேர்ந்தோர் கூறுகின்றனர்.
ஆனால், ஷாஃபிஈ, அஹ் மத் மற்றும் அபூஹனீஃபா (ரஹ் ) ஆகியோர் சிரவணக்கம் செய்யும் இடத்தையே பார்க்க வேண்டும் என்று கூறுகின்றனர். மாலிக் மத்ஹபைச் சேர்ந்தோர், "உமது முகத்தை (கஅபா இருக்கும்) புனிதப் பள்ளிவாசலின் திசையில் திருப்பிக்கொள்ளுங்கள்" என்ற தொடரை அடிப்படையாகக் கொண்டு பின்வருமாறு கூறுகிறார்கள்: ஒருவர் சிரவணக்கம் (சஜ்தா) செய்யும் இடத்தையே பார்க்க வேண்டும் என்றால், அதற்காக ஓரளவாவது குனிய வேண்டிய கட்டாயம் நேரும். அது முழுமையான நிற்றல் (கியாம்) ஆகாது.
வேறுசிலர், தொழக்கூடியவர் நிற்கும்போது நெஞ்சைப் பார்க்க வேண்டும்" என்று கூறுகின்றனர். ஷரீக் அல்காழீ (ரஹ் ) அவர்கள், "நிற்கும்போது சிரவணக்கம் (சஜ்தா) செய்யும் இடத்தை நோக்க வேண்டும்" என்று கூறியுள்ளார்கள்.
இதுவே பெரும்பான்மை அறிஞர்களின் கருத்தாகும். இதுதான் பணிதலுக்கு ஏற்ற முறையுமாகும். இது குறித்து ஹதீஸும் வந்துள்ளது. ருகூஉவின்போது பாதம் படும் இடத்தையும், சஜ்தாவின்போது மூக்கு பதியும் இடத்தையும், அமர்வின்போது மடியையும் பார்க்க வேண்டும்.
அடுத்து "இதுவே தம் இறைவனிடமிருந்து (வந்து)ள்ள உண்மை என்பதை வேதம் வழங்கப்பெற்றோர் நிச்சயம் அறிவார்கள்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.
அதாவது நீங்கள் பைத்துல் மக்திசிலிருந்து திரும்பியதையும், கஅபாவை முன்னோக்குவதையும் எதிர்க்கின்ற யூதர்கள், "(நபியே!) உங்களை அல்லாஹ்  கஅபாவின் திசையில் திருப்புவான்" என்பதை அறிந்தே இருக்கின்றனர். ஏனெனில், அவர்கள் தம்முடைய நபிமார்கள் வாயிலாகத் தம் வேதங்களில், அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களது பண்பைப் பற்றியும், அவர்களுடைய சமுதாயத்தாரைப் பற்றியும், நபி (ஸல்) அவர்களுக்கு நிறைவான மகத்துவமிக்க மார்க்கத்தை வழங்கி அவர்களைச் சிறப்புப்படுத்தியதைப் பற்றியும் அறிந்துள்ளார்கள்.
ஆயினும், அந்த வேதக்காரர்கள் பொறாமை, பிடிவாதம் மற்றும் இறைமறுப்பு ஆகிய காரணங்களால் அவற்றை மறைக்கின்றனர். இதனால்தான், "அவர்கள் செய்பவற்றை அல்லாஹ்  கவனிக்காமல் இல்லை" என்று கூறி, அவர்களை அல்லாஹ்  எச்சரித்துள்ளான்.
